| 
என்‌ இனிய நண்பர்களே 1 தாய்மார்களே 1 | 


அல்லாஹ்‌ சகல நலன்களும்‌ அருள்வாறுக! | 


தேனின்‌ மதுரம்‌ வெட்கும்‌ திவ்விய 
“இஹ்யா உலூமுத்தீன்‌ மாலை?” யை, வானின்‌ 
புகழ்‌ நிறைந்த வரகவி, சாம்‌ ஒலிகள்‌ நாயகம்‌ 
(ரலி) வண்ணத்தமிழில்‌ தந்தார்கள்‌. அவர்கள்‌ 
பாடிய பாமாலைகளோ, ஓராயிரம்‌. (1000) 
மாபெரும்‌ நீலக்கடலுக்கு ஒப்பானது. அக்‌ 
கடலில்‌ மின்னும்‌ நித்தில மணிகளைப்‌ பவரும்‌, 
பல காலத்தில்‌ நமக்கு சேர்த்துத்‌ தந்துள்‌ 
ளார்கள்‌, அந்த சீரிய பணியில்‌ “காஸிம்‌ 
புலவர்‌?” அச்சகத்தார்‌ முயன்று, முனைந்து 
இந்த இன்ப மாலையை நமக்கு விருந்தாகத்‌ | 
தருகின்றனர்‌. இத்திரு விருந்தில்‌ கலந்து 
சொள்ளுங்கள்‌. அடுத்து, சிறியேன்‌ வெளி 
யிடும்‌ “தோகை மாலை”யும்‌ அவர்களே அருளி 
னர்கள்‌. இன்ஷா அல்லாஹ்‌ அதுவும்‌, 
“காஸிம்‌ புலவர்‌** அச்சகத்திலேயே அச்சா 
கின்றது. எதிர்‌ பாருங்கள்‌, அப்பா அவர்‌ 
களின்‌ மேலான பொருட்டினால்‌ இருலோகிலும்‌ 
நல்வாழ்வு பெற வல்ல நாயன்‌ அருள்‌ பாலிப்‌ 
பானாக. ஆமீன்‌. 


அன்புடன்‌, 
சாம்‌ ஒலி ஊழியன்‌ 
ல. K. M. சதக்கத்துல்லா, 


மத்ரஸதுல்‌ பிர்தவ்ஸ்‌, 
சாயல்பட்டணம்‌. 


786 
இஹ்யா மாலை, 
(மாமேதை, காமில்‌ ஸாம்‌ ஷீஹாபுத்தீன்‌ ஒலியுல்லாஹ்‌ (ரலி) 
அவர்களின்‌ ஆயிரம்‌ மாலைகளில்‌ ஏன்று) 
அனும 


வெண்பா 


நாயன்‌ உதவியினால்‌ நலவணுகா சித்தடியேன்‌ 

தூய செயல்‌ குணமும்‌ துர்‌ க்குண்‌ மும்‌-வர யினால்‌ 
அகமகிழ்ந்து செப்புதற்கு அன்பாக நாட்டம்‌ வைத்தேன்‌ 
ககனேழ்‌ அமைத்தோனே காப்பு 


ஆலம்‌ அடங்கலும்‌ ஆறுநாளில்‌ 

அமைத்த பெரியோன தன்‌ உதவிகொண்டும்‌ 
சீலம்‌ அழகான நபியுடைய 

சிறப்பாம்‌ ஸலவாத்து தன்னைக்‌ கொண்டும்‌ 


தாலம்‌ தனிலுள்ள நல்லார்கள்‌ தன்‌ 
சங்கை பறகத்தா லும்‌ எளியேன்‌ 
கோலம்‌ அழகிய குணம்‌ துர்க்குணம்‌ 
கூறி உரைக்கிறேன்‌ கூர்ந்து கேளீர்‌ 


ஏற்றமுள இமரம்‌ கஸ்ஸாலியார்‌ 
இஹ்யா உலூமித்தீன்‌ கிதரபு தனில்‌ 
போற்ற லுள்ளநற்‌ செயல்‌ குணமும்‌ 
பொல்லாச்‌ சீலமும்‌ பேசி வந்தார்‌ 


ஆகா துர்க்குணம்‌ பத்துண்டு கேள்‌ 
அன்னத்‌ தளப்பும்‌ பேச்‌ சின்‌ அளப்பும்‌ 
ஏகன்‌ பொருத்த மில்லரக்‌ கோபமும்‌ 
இழிவாம்‌ ஹஸதுவும்‌ புகுலும்‌ இன்னும்‌ 


ஹஸ்‌ து - வஞ்சகம்‌ புகுத - கஞ்சத்தனம்‌ 


இரத்‌ வ. கடவ பவுல்‌ க்‌ சலா லை ம படல 


[12 ம. % 


! க; 


2 


ஜாஹெனும்‌ தலைமை உகப்பும்‌ 
தம்மை துன்யாமேல்‌ ஆசைவைப்பும்‌ 
வாகல்லா கிப்ரும்‌ மதிப்பும்‌ 

வன்மை யணுகாத ரியாவுமா மே 


வன்மை யுள சீலம்‌ பத்துண்டு கேள்‌ 
வரிசை தவ்பாவும்‌ அச்சப்‌ பாடும்‌ 
தம்மை துன்யாவை நெகிழுததும்‌ 
சங்கையுள ஸப்ரும்‌ ஷுக்றும்‌ 


உண்மை இக்ஸாஸும்‌ பரஞ்சாட்டலும்‌ 


உடையோன்‌ முஹப்பத்தும்‌ பொருந்துதலும்‌ 


செம்மை யுடன்‌ சாவை நினைப்பதுவும்‌ 
சிறப்பான நல்ல ஸீபாத்‌ தாகுமே 


அசட்டுக்‌ குணம்பத்தும்‌ தொட.ராகவே 
ஆதி அருட்படி உரைக்கு கிறேன்‌ 
கசட்டுக்‌ குணமின்‌ றி காதலாக 

காசினி யுள்ளோர்‌ கேட்டிருக்கோ 


வருசை மிகச்சேர்‌ ந்த இமாம்‌ கஸ்ஸாலி 
வடுவாம்‌ குணத்துக்கெல்‌ லாம்‌ முதவே 
பரிசு பெறப்பேசி னார்‌ அன்ன தின்‌ 
பார அளப்பான குணம்‌ தனையே 


எல்லா அமவிலும்‌ ஏற்றமான 

இனிய அமல்பசித்‌ திருப்பதென 
அல்லாஹ்‌ தனை த்தலைக்‌ கண்ணாற்கண்ட 
அரசான நபி இரஸூல்‌ சொன்னார்‌ 


கிப்று - தற்பெருமை 
ரியா - புறம்‌ பேசுதல்‌ 
ஷுக்று- ஈன்‌ ஜி 
முஹப்பத்‌ - உகப்பு 


ஸப்ரு - பொறுமை 


தவ்பா - பாவமன்னிப்பு 


இக்லாஸ்‌ - கலப்பறுத ஸ்‌ ட ப 
கல்பு - இருதயம்‌ 


3 


மகளே பாத்திமா உன்‌ தகப்பன்‌ 
வாயில்‌ இதுமுன்‌ று நாளைக்குப்பின்‌ 
சுகமாய்‌ விழுந்தது எனவுரைத்தார்‌ 
சூரியன்‌ தனை வரவழைத்தோர்‌ 


வரிசை யுள ஜெய்கு அபூபக்கர்தாம்‌ 
வாகாய்ப்‌ பசித்திருப்‌ பார்‌ ஆறுநாள்‌ 
குருவான ஜுபைர்‌ மகன்‌ அப்துல்லாஹ்‌ 
குணமாய்ப்‌ பசித்திருப்‌ பார்‌ ஏழுநாள்‌ 


ஊணுல்‌ கொழுப்பான உலமாக்கள்‌ மேல்‌ 
உடையோன்‌ முனிவாக இருட்பானென 
நாணமுள மூஸா நபிவேதததில்‌ 
நல்லபடி வந்து இருக்குதென 


கோணந்தனில்‌ திசை யான எங்கள்‌ 
கோஜா இப்னுமஸ்‌ ஊதென்பவர்‌ 
பேண உரைத்தாரென்‌ றார்கஸ்ஸாலி 
பெரிய இஹ்யாவென்‌ னும்கிதாபில்‌ 


பயிர்‌ நீர்‌ மிகுந்ததால்‌ அழியுகின்‌ ற 
பரிசுபோ லுங்கள்‌ கல்பு சாகும்‌ 
உயிரை அடை.க்கின்‌ ற மட்டின்‌ றியே 
ஊண்‌ தீன்‌ மிகுந்தரலென்‌ ரரிரஸூல்‌ 


உந்தன்‌ உடலுக்கு ஜகாத்‌ தாவது 
உறுதி யுடன்‌ பசித்‌ திருப்‌ பதென்ன 
சந்திரன்‌ தனை இருபிளவாய்‌ 

தரணி தனில்‌அழைப்‌ பித்தோர்‌ சொன்னார்‌ 


த்‌  அவ்ணணணனைை வை 


ரர ம.& 


ம; 


A 


காணாக்‌ குறையத்தின்‌ போரைக்‌ கொண்டு 
ககனேழ்‌ அமைத்தவன்‌ வீறாகவே 

காணாப்‌ பெரியோன்‌ சொல்‌ வா னெனவே 
கஃபா ஸுஜூதுசெய்‌ தோருரைத்தார்‌ 


இருக்கால்‌ தின்பது ஒரு நாளையில்‌ 
இஸ்ரா பெனும்‌ கடப்‌ பாகுமென 
அருக்கன்‌ தனைமீள அழைத்தநபி 
ஆயிஷா வுடன்‌ அருளிச்‌ செய்தார்‌. 


வெண்பா 


சோற்றின்‌ அளப்பதுவைச்‌ சொல்லியபின்‌ சிற்றடியேன்‌ 
வார்த்தை உரையின்‌ வடுவளப்பை - ஏற்றமுள 
வன்மை முஸ்லிமானோர்‌ வாகுடனே கேட்டிருங்கோ 
தம்மை வந்து சூழாமற்‌ தான, 
வீணாம்‌ உரைகளை த்‌ தவிர்‌ த்திருக்கும்‌ 
மேலான பேர்க்கீ டேற்றமென 
கானா தனில்‌ அற்பம்‌ தன்னைக்கொண்டு 
களரி தனக்களித்‌ தோருரைத்தார்‌ 


தம்மை விளைகின்ற நாக்‌ கபத்தை 
சங்கை யுடன்‌ பேணிக்‌ காப்போருக்கு 
வன்மை பதிக்கு யான்‌ பிண எனவே 
மானோ டுரையான நபியோ தினார்‌ 


ஆதிதனக்கும்‌ ஆகிரம்‌ தனக்கும்‌ 

அகத்தால்‌ யகீன்‌ கொண்டோர்‌ நல்லுரைகள்‌ 
நிதமுடன்‌ செப்ப வும்‌ அல்லது 

நெறியாய்‌ அமரவும்‌ எனவுரைத்தார்‌ 


அருக்கன்‌ - சூரியன்‌ கரனா - உணவு யகீன்‌ - ஈம்பிக்கை 


9 


உள்ளிற்‌ போரான இருஉறுப்பால்‌ 
உலகர்‌ நரகத்தில்‌ வீழ்வாரென 

வெள்ளர்‌ மலை பொன்னின்‌ பருவதத்தை 
வேண்டாமென உரைத்‌ தோருரைத்தார்‌ 


நாவின்‌ உறுப்பினால்‌ நாசிகீழாய்‌ 
நாஸாம்‌ மனுவினோர்‌ நரகில்‌ வீழ்ந்து 
நோவு படுவார்கள்‌ எனவே முன்னாள்‌ 
நூறாய்‌ தஸ்பீஹ்‌ செய்‌ தோருரைத்தார்‌ 


ஆதம்‌ மகன்‌ தோஷ பாவமெல்லாம்‌ 
அவனின்‌ தாக்கிலே இருக்குதென 
நீதமுள திஃறும்‌ அதற்கு 

நிகராம்‌ உரைகளும்‌ அல்லவென்றார்‌ 


இதற்கரய ஸித்தீகு அபூபக்கர்‌ தாம்‌ 
இனிய மணிவாயில்‌ கலலொ துக்கி 
கதிக்க இருப்பாரென்‌ றார்கிதாபில்‌ 
கனதி யுள இமாம்‌ கஸ்ஸாலியார்‌ 


நாவா லுளதீங்கு மிகுதியுண்டு 

நாவில்‌ அடர்‌ ந்தேறும்‌ தீங்கஞ்சுகேள்‌ 
தாவும்‌ புறம்‌ போற்றல்‌ பொய்‌ முணோதம்‌ 
தர்க்கம்‌ இடுவதும்‌ அஞ்சுமென்‌ ரூர்‌ 


சங்கை யுளமுஃமீன்‌ ஜினா களவு 
தன்மை யாய்ச்செய்வா னோவெனவே 
எங்கும்‌ நபியானோர்‌ தமைக்‌ கேட்டபின்‌ 
ஏறாச்செயல்‌ இவை செய்வா னென்றார்‌ 


நூருய்‌ - ஒளிமயமான மிலையில்‌ தஸ்பீஹ்‌ - இறைவனைத்‌ துதித்தல்‌ 


திக்று- இறை தியானம்‌, இறை பெயர்‌ உச்சாரணம்‌ 


ஜு ௨. இகவ ரவை க்ஸ்‌ ல்‌ ம 


ர உ 


| ம; 


6 


ஆகா உரையான பொய்‌ மொழிகள்‌ 
அருள்வானோ மூமின்‌ என்றளவில்‌ 

ஏகன்‌ விலக்கின பொய்‌ உரைகள்‌ 
இயம்பானென சொன்னாரிந்‌ தழைத்தோர்‌ 


பொய்யும்‌ சதி இவைரண்டு மின்றி 
போற்றலுள மூமின்‌ அங்கந்தனில்‌ 
அய்ய குணமெல்லாம்‌ உண்டெனவே 
ஆட்டை ஹயாத்தாக்கி னோருரைத்தார்‌ 


தங்கட மின்றி பொய்‌ சொல்லுதல்‌ 
தண்மை அணுகிய ஹரா மெனவே 
தங்கம்‌ போல்‌ உரையாக இமாம்‌ 
சங்கை இஹ்யாவில்‌ சாற்றினரே! 


வேதம்‌ தனில்‌ விலக்கான, “புறம்‌?” 

வீணாம்‌ ஜனாவிலும்‌ கடின மென 

ஆதம்‌ தனில்‌ ஒளியாக நின்ற 

அண்ணல்‌ நபியுல்லாஹ்‌ அருளிச்‌ செய்தார்‌ 


சொறியும்‌ நகத்தினால்‌ சில மனிதர்‌ 
சொறிந்து இழுக்கிறார்‌ முகச்சதையை 
அறிவித்திடு மென்றேன்‌ ஜிப்ரீலுடன்‌ 
அருளினார்‌ புறம்பேசி என்றே 


பொருத்தக்‌ கேடான சொல்லுரைகள்‌ 
புகலுவது கீபத்தாம்‌ ஏ.து போல்‌ 
கரத்தில்‌ கிடக்கின்‌ ற குப்பாசகை 
கடிந்த நீள மென்றுரைப்பதுமே 


னா - விபச்சாரம்‌ 
தீபத்‌ - புறம்‌ பேசுதல்‌ 


ஹயாத்தாக்கி - உ.யிராக்கி 
ஜிப்ரில்‌ - வானவர்‌ 


7 


மார்க்கக்‌ காரியம்‌ தனக்காகவும்‌ 
வாகாய்‌ அறியவும்‌ போல்‌ கொத்த 
பார்க்கும்‌ காரியம்‌ தனக்காய்‌ புறம்‌ 
பகரதுருஸ்த்‌ தென்றார்‌ கஸ்ஸாலியார்‌ 


தர்க்கமொழி பேசாதமைந்‌ தோர்கட்கு 

தங்க பதிதனில்‌ ஓர்‌ மாளிகை 

ஹக்கன்‌ கொடுப்பா னென்றுரைத்தா ரெங்கள்‌ 
கண்ணின்‌ மணியான ஸஹபீபிரஸுல்‌ 


ஹக்காய்‌ இருக்கின்ற தர்க்கம்‌ தனை 
களைந்தோர்‌ நின்னய உர்ப்பணத்தை 
ஒக்க நிரப்பமாய்‌ பெற்றாரென 
உடும்போடு ரையான நபியோ தினார்‌ 


உந்தன்‌ உடப்பிறப்‌ பானோருடன்‌ 
ஊனமுள தர்க்க முனோதங்கள்‌ தாம்‌ 
வந்தபொழுது சொலாய்‌ எனவே 
வானேறி மீண்ட மன்னர்‌ சொன்னார்‌ 


ஹக்காம்‌ முனோதங்கள்‌ சில நேரத்தில்‌ 
கவல்வது ஜாயிஸாம்‌ இரஸூல்‌ 
சக்கின்‌ றி முனோதம்‌ பகர்‌ ந்தார்‌ 
சங்கையுள மாமி ஸபிய்யா உடன்‌ 


ஒருவன்‌ தனை ஒருவன்‌ போற்றலாய்‌ 
உரைத்த பொழுதுரைத்தா ரிரஸூல்‌ 
கருவிதனைக்‌ கொண்டு உன்‌ தோழனின்‌ 
கழுத்தை அறுத்துப்‌ போட்டா யெனவே 


துருஸ்த்‌ - நலம்‌ 


ஹக்கன்‌ - இறைவன்‌ 


8 9 

t தண்மையுள பரஸிக்‌ கானோர்களை 

்‌ சங்கைப்‌ புகழாகப்‌ போற்றும்‌ போது 

உண்மை உடையோன்‌ தன்‌ முனிவு மிக 
உண்டாமெனச்‌ சொன்னார்‌ உண்மை நபி 


வேட்டை நாய்‌ போலாம்‌ கோபமென 
மேலான இமாம்‌ கஸ்ஸாலியார்‌ 
நாட்ட மிகவுள்ள இஹ்யாவினில்‌ 
நல்ல மிதாலாக வுரைக்க லுற்றார்‌ 


பீஸபீலுக்கும்‌ பெண்‌ கார்க்கவும்‌ 
பிழையான தோஷம்‌ தவிர்த்திடவும்‌ 
வாசமாய்க்‌ கோபம்‌ அமெனவே 
வரிசை யிஹ்யாலில்‌ இமாமுரைத்தார்‌ 


வெண்பா 


லாபமிலாப்‌ பேச்சுரையின்‌ நட்டமதைப்‌ பேசியபின்‌ 
கோபத்தாலுள்ள குறிகேட்டின்‌ அபத்தைப 


பேசுகிறேன்‌ சிற்றடியேன்‌ பேணுதலாய நல்லோர்கள்‌ 
வாசமாய்க்‌ சேளீர்‌ மகிழ்ந்து. 


வெண்பா 


பொல்லாத கோபம்‌ புகன்ற தன்பின்‌ புல்லடியேன்‌ 
கல்லை மிகுத்த ஹஸதுதனை சொல்லுகிறேன்‌ 
காதலாய்‌ கேட்டிருங்கோ காசினியில்‌ உள்ளோர்கள்‌ 
ஓதி உரைப்பேன்‌ வுகந்து......... 


கோபம்‌ தனைக்‌ கொண்டு ஈமானெறி 
குலையும்‌ கசப்பான கத்தாளையால்‌ 

லாபம்‌ மிகுந்திடும்‌ தேமைதுரம்‌ 
நாறிக்‌ குலையும்‌ போலென நவின்றார்‌ 


கேடாங்‌ குணமான ஹஸதாவது 
கிருபையுள அமல்‌ அடங்கலையும்‌ 
நாடி அழித்திடும்‌ தீவிறகை 
நகட்டும்‌ பரிசுபோல்‌ என நவின்றார்‌ 


ஆகாத கோபம்‌ வந்தளவில்‌ யு 
அங்கம்‌ தனை மீறாதடக்கு வோர்கள்‌ 
வாகு பெறபீலத்‌ தோர்‌; மல்லினால்‌ 
மண்ணில்‌ விழத்தட்ட அல்ல வென்றார்‌ 


கத த மய துய மே சல வலை ௮ வல 


ன இ. இட 


உங்கள்‌ தனக்கு மூன்‌ உண்டாகிய 
உம்மத்தார்‌ நசல்‌ வுங்கள்‌ பக்கல்‌ 
தங்காமல்‌ வந்து ஊருதென 
சங்கை நபியுல்லாஹ்‌ சாற்றினராம்‌ 


உந்தன்‌ கோபத்தை யகற்றிக்‌ கொண்டால்‌ 
வுடையோன்‌ கோபமும்‌ உன்னளவில்‌ ச 
தொந்திப்‌ பாகா தென்றுரைத்தார்‌ எங்கள்‌ 
சோதி ஹழ்ரத்தில்‌ துலங்கி வத்தோர்‌ 


பகைத்து ஹஸதாக யிருப்பவர்க்கு 
படைத்தோன பிழைபொறான்‌-அவன்‌ நன்மைகள்‌ 
ககனில்‌ புகுதா து அவனளவில்‌ 

கவிழ்த்தப்‌ படுமென்‌ றும்‌ நபிமொழிந்தார்‌ 


லாபமுள நபிபால்‌ ஒருவர்‌ 
நல்ல அமல்‌ செப்பும்‌ என்றளவில்‌ 
கோபம்‌ தனை மறுப்பாய்‌ - எனவே 
கூறினாரவர்‌ கேட்குந்‌ தோறும்‌ 

ல்‌ ஹன அதல்‌ இறைவன்‌ சமூகத்தில்‌ (மிஃராஜ்‌) 


ம்‌ 


மிதாலாக- எடுத்துக்காட்டாக 1/சீஸபீல்‌ - புனிதப்போர்‌ 


ஹஸது - நயவஞ்சகம்‌ 


10 


குறிகேட.ணுகிய ஹஸதாவது 
கொடிய ஹராமாகும்‌ நன்மைதனில்‌ 
திறமரய்‌ இசலிப்பாய்‌ செய்கிறது 
திண்ணமுள்ள ஹலால்‌ தானாகுமே 


மூன்று நாளைக்கு மேல்வெறுப்பாய்‌ 
முனிவாய யிருப்பது ஹருமாமென்‌ றும்‌ 
தாண்டும்‌ படியிருந்தால்‌ நரகம்‌ 
தகுமா யெனவும்‌ சென்னாரிரஸலல்‌ 


[த] 


பெறு 


கெடும்பு வைக்கும்‌ குறிகெட்ட மாந்தரே 
அதம்பில்லாத யிறையோன்‌ குர்‌ ஆன்‌ தனில்‌ 
இடும்பு வைப்பீர்களேோ வென்‌ றுறைக்கலாய்‌ 
உ.டும்பினோடு ரைத்த வர்க்கு வுரைத்தனன்‌ 


அவனிவரமும்‌ முஸ்லிம்‌ அனைவரும்‌ 
தவனமாய்‌ உ.டப்பிறப்‌ பாகவே 
எவரும்‌ஒத்து இருங்கோ ளெனகுர்‌ ஆன்‌ 
மவுனமாய்‌ நபிபக்கல்‌ வந்ததே 


வேறு 


ஹஸதெனும்‌ குணத்தினாலே காசினி யுள்ளோர்கள்‌ தா 
பிசகறக்‌ கெட்டுப்‌ போறார்‌, பெரியவன்‌ முனிவுமுண்ட 
திசையின்‌ முஃமினானோர்‌, சேர்‌ ந்துறவாடி வாழ்ந்தால்‌ 
அசைவிலா ஆதிபட்சம்‌ அனைவரும்‌ பெறுகலாமே 


11 
கலிப்பா 


எல்லாரும்‌ ஒன்றா யினமொத்து வாழ்ந்திருந்தால்‌ 
பொல்லாப்‌ பகைவர்‌ பலமழிந்து போயிடுமே 
அல்லாஹ்‌ உதவி அழகான தீனோர்க்கு 

எல்லாப்‌ பொழுதும்‌ இனிதர யிறங்கிடுமே 


வன்மை முஸ்லிமானோர்‌ வரகுடனே ஒன்றுபட்டு 
செம்மை யுடன்‌ நடந்து சிறப்பாம்‌ உலமாக்கள்‌ 
உண்மை யுரைகேட்டு உகப்பரக வாழ்ந்திருந்தால்‌ 
தண்மை யணுகான்‌ கிறுபை தரணிதனில்‌ உண்டாமே 


வெண்பா 


பகையாம்‌ ஹஸதுதனைப்‌ பகர்‌ ந்துயான்‌ செப்பியபின்‌ 
புகுலான துர்க்குணத்தை மோசமறத்‌ தொகையாக 
நாவால்‌ உரைக்குகிறேன நல்ல முஸ்லிமானோர்‌ 
ஆவலாய்‌ அமர்ந்து கேளீர்‌ 


ஆகா புகுல்குணம்‌ தன்னைக்கொண்டு 
அழிந்து ஹலாக்கானார்‌ முனனிருந்தோர்‌ 
வாகா இதையஞ்சி யிருங்கேோளென 
மஞ்சுகவிகையாய்‌ வந்தோர்‌ சொன்னார்‌ 


பிசினித்‌ தனமும்‌ தன்னை மதிப்பும்‌ 
பிரியும்‌ ஹவா நப்ஸும்‌ மூன்‌ றிவை 
பிசகென்‌ று கல்கை கெடுக்குமென 
பின்‌ முன்போல்‌ தெரிவோரு ரைத்தார்‌ 


கட்டட ட பல்கன 2 3 2 > 
பலான! உலைரபத்தனமான. கல்கை- படைப்பினங்களை (மனிதர்களை ) 


௬: ௬ க்கிய கவு கல கு மை வ வடம 


ப இ இ: 


ம 


12 


பிசினித்தனமும்‌ கோழைத்தனமும்‌ 
பொல்லாங்‌ குளசற்றுக்‌ குணமெனவே 
ஹஸனின்‌ தகஃப்பரைக்‌ கழுத்திலேற்றி 
கஃபா புத்துகானை களைந்தோர்‌ சொன்னார்‌ 


ஈயா திருக்கின்ற பகீலி ஹயாத்‌ 

திம்மை தனில்‌ பெற்று இருப்பதனை 
துய்யோன்‌ பொருத்த மற்றிருப்பானென 
சொன்ன மணிந்தோனை வெறுத்தோர்‌ சொன்‌ 


ஸக்காத்தளியா த முதல்‌ திரண்டு 
தீரும்‌ கியாமத்து நாளதனில்‌ 
ஹக்காய்‌ கருநாக மாகவந்து 
கட.வாய்‌ தனைகக்டித்‌ திழுக்குமென்றார்‌ 


ஒட்டை இனத்தில்‌ மா டாடினத்தில்‌ 
உகப்பா யவன்‌ ஸக்காத்‌ தளித்திலலையேல்‌ 
முட்டும்‌ மறுப்பினால்‌ மிதிக்கும்‌ காவால்‌ 
முடிவு நாளையில்யென வுரைத்தார்‌ 


வருசை நபியுல்லா ஹ்‌ தம்மைப்போலே 
மண்டலத்‌ தனில்‌ ஈவோரில்லை 
பிருசமுள்ள யார்கள்‌ ஃபீஸபீலில்‌ 
பேணி யளித்தது மட்டில்லையே! 


தல்ஹா ரழியல்லாஹ்‌ என்‌ போர்கள்‌ தான்‌ 
ஸப்‌அமிஅத ல்புதிர்ஹம்‌ வெள்ளி 
அல்லில்‌ விழித்தளித்தார்‌ இறைக்காய்‌ 
அழகாம்‌ மதினத்தில்‌ எளியோருக்கே 


புத்கானை - சிலைகளை ஹயாத்‌ - வாழ்வு 
ஸப்‌அமி அதல்பு தீர்ஹம்‌ - 7 லட்சம்‌ வெள்ளி நாணயம்‌ 


13 


நூறா யிரத்து எண்பதாயிரம்‌ 
நூறான வெள்ளிதனை இறைக்கரய்‌ 
வீறான ஷெய்கு இப்னுஸுபைர்‌ 
பீவி ஆயிஷாபால்‌ விடுத்தார்‌ 


இருநூறாயிரம்‌ திர்ஹம்‌ வெள்ளி 
ஏற்றமுள இப்னுல்‌அஸ்‌ என்போர்‌ 
கருதிஸுவால்‌ செய்ய வந்தோனுக்கு 
கடுக கொடுத்தவ ரனுப்பிவித்தார்‌ 


ஓர்மாடு கேட்ட இரப்பனுக்கு 
உகப்பாய்‌ யெழுணூறு மாடளித்தார்‌ 
சீரான ஷெய்கு இப்னாமிறு 
சிழப்பான இறைதனக்‌ காகவே! 


ஜெய்னுல்‌ ஆபிதீன்‌ சிறு அலியார்‌ 
சிறப்பா மிப்னு உஸாமாவின்‌ மேல்‌ 
தய்னான பத்து சின்னம்‌ அல்பு 
சங்கையுள தீனார்களை யிறுத்தார்‌ 


தோப்பும்‌ பயலையும்‌ பயல்‌ நட்புக்காய்‌ 
தூய ஐஃபரு தையார்‌ மகன்‌ 
கூப்பாகக்‌ கொண்டு அந்தக்காவை 
கொடுந்தாரவனுக்கு உரிமை செய்தே! 


பதினாயிரம்‌ பொன்னின்‌ காசுகளை 
படை த்தோன்‌ தனக்காக இமாம்சாபியீ 
பதியிலுள்ள மஸாகீன்‌ களுக்கு 

பரிவா யளித்தாடை யுதறிவிட்டார்‌ 


ஸுவால்‌ - கோரிக்கை மஸாகீன்‌ - எளியோர்‌ 


கடை ப. அக கவு ரல கூ 


ர உ & 


டம 


14 


ஷெய்கு அபூஹாதீ யென்பவரை 
சிறப்பா யொருயிரப்‌ பான கேட்டபின்‌ 
வாகரய்‌ என்னையே கொள்வாய்‌ என்றார்‌ 


வஞ்ச மறவிற்று வழிநடந்தார்‌ 


கொண்ட பீறகவ னறிந்து ஷெய்கே 
கோஜாவே போவென ற னுப்பிவைத்தான்‌ 
வெண்டியுடன்‌ ஏகிப்போ கையிலே 
வே(று) ஒருவன்‌ வந்தவரைக்‌ கேட்டான்‌ 


கேட்டவுடன்‌ ஷெய்கு முன்போலவே 
கீழ்மைப்‌ படுத்தி யென்னை யிழுத்து 
கூட்டிப்‌ போய்விற்றுக்கொள்வா யென்றார்‌ 
குணமா யவன்‌ விற்றான்‌ கொண்டவனும்‌ 


தாட்டமுடன்‌ அறிந்தோர்‌ பால்கெஞ்சி 
நாட்டா மகனான ஹுர்ரெனவே 
வேட்டலுடன்‌ சொன்னான்‌ ஷெய்குமப்போ 
மிகுதி பிருசமாய்‌ வனம்‌ புகுந்தார்‌ 


இய்யும்‌ ஸகாவத்து குணமின்‌ றியே 
ஏகன்‌ ஒரு ஒலிமார்களையும்‌ 
வையந்தனில்‌ படைத்திலை எனவே! 
வருசையுள்ள செய்கு ஸஹலுரைத்தார்‌ 


உந்தன்‌ உடமையை நல்லவர்க்கு 
உகப்பாசக்‌ கொடுத்‌ தாலுனக்கு 

வந்த அமளிக்கெல்லாம்‌ அறனாய்‌ 
வலுத்த பெருங்காவ லாகநிற்கும்‌ 


ஸகாவத்து - தர்யம்‌ ஒலிமார்‌ - இறை நேசர்கள்‌ 


15 


வங்கிசம்‌ தனில்‌ கொடுக்குமது 
வருசை தபகாவும்‌ ஸதக்காவுமாம்‌ 
தங்கடப்படத்‌ தன்‌ குடும்பம்‌ 
ஸதகாப்‌ புறம யிடல்‌ ஹராமாகுமே 


பெருத்த குடையாளி இவனெனவே 
பேசப்‌ படுவதற்‌ களிப்போன்‌ தனை 
வருத்தம்‌ மிகுந்திடும்‌ எரியில்‌ பந்த 
வலிக்கப்‌ படுமென்றார்‌ மதியழைத்தோர்‌ 


எந்த னும்மத்தில்‌ சற்றாயினோர்‌ 
ஈயாத புகலாக்களென்ன 

கந்தரம்‌ குடையான எங்கள்‌ 
கண்ணின்‌ மணியான நபியோ தினார்‌ 


போ துமெனு மட்டு தனக்கப்புறம்‌ 
பொல்லா துன்யாவை எடுத்தவர்கள்‌ 
ஏதுமறியாமல்‌ தனக்கு வினை 
எடுத்தோரெனச்‌ சொன்னா ரெம்மிரஸால்‌ 


திர்ஹம்‌ தனைக்கையா ளும்பயலும்‌ 
தீனார்‌ தனைக்கையா ளும்பயலும்‌ 
பிறகு ஹலாக்கானாரென வுரைத்தார்‌ 
பிணை க்கு பிணையான பெருமா நபி 


கலிப்பா 


ம்‌ பொழுதுனக்‌ கிம்மையின்‌ வாழ்வு இனித்திடுமோ 
குமுன்‌ உந்தன்‌ முதலுக்கு ஸக்காத்து தரணிதனில்‌ 
குடன்‌ உகந்துகொடுத்தரல்‌ மறுமையின்‌ வாழ்வுனக்கு 
கன்‌ னருட்படி மட்டின்‌ றி வந்து தகைத்திடுமே 


நபகா - படியுடை 
தகா - கொடை 


புகலாக்களென - உலோபிகளென 
ஹலாக்கானார்‌ - மரணித்தார்‌ 


உண்டை ற்கு ஆஆ" 


கை ரு. த து ட மை ல. பல 


பனு «ட 


பழிஹத்து - கேவலம்‌ புருலின்‌ - உலோபத்தன த்தின்‌ 
கிபாக்கை - ஈயவஞ்சகத்தனத்தை 


16 


வெண்பர 


புகுலின்‌ கருமமும்‌ மொழிந்தன்‌ பின்‌ சிற்றடியேன்‌ 
தகுதியெனும்‌ ஜாஹுடையா தண்மைதனை 

அற்பம்‌ உறைக்குகிறேன்‌ அவனி தனில்‌ நல்லோர்‌ 
கூர்ப்பமாய்‌ கேளீர்‌ குளிர்‌ ந்து 


ஆகிறு வாழ்வு அடங்கலுமே 

அவனி வுயர்த்தி நாடார்க்‌ கெனவே 
சாகா னிறக்கினான்‌ குர்‌-ஆன தில்‌ 
தரணி உயர்த்தியை நாட வேண்டாம்‌ 


தலைமை வுகப்பும்‌ மாலின்‌ வுகப்பும்‌ 
தண்மை நிபரக்கை வுண்டாக்கு மென்றும்‌ 
உலக மடங்கலும்‌ அவர்க்காகவே 
உண்டான ஓசை நபியோதீஞர்‌ 


ஓநாயிரண்டு ஆட்‌ டின்கிடையில்‌ 
உழப்பிக்‌ கெடுப்பதில்‌ மால்ஜாஹாசை 
தீனைக்‌ கெடுக்குமென்‌ றினியநபி 
தேனை வடுவாக்கும்‌ சொல்லுரைத்தார்‌ 


அழியுந்‌ தலைமையை விட்டு நீங்கி 
அழியாத்‌ தலைமையை நாடிக்‌ கொள்வாய்‌ 
பழிசேர்‌ துன்யாவில்‌ தலைமையினால்‌ 
பழீஹத்துமிக உண்டாகுமே! 


ஸுல்தரன்‌ இப்றாஹீம்‌ ராஜவாழ்க்கை 
துன்பம்‌ தனைவிட்ட சேதிதனை 

ஸுல்தான்‌ அலி பாத்துவா கதையை 
சொல்ல உலமாக்கள்‌ கேட்டில்லையோ[ 


17 


நான்‌ நாயன்‌ என்ற “பிர்‌அவ்ன்‌” எங்கே! 
நம்‌ ரூதவனெங்கே! காரூனெங்கே! 
ஈனாயமுள்ள ஹமானெங்கே! 

இவர்கள்‌ பழீஹத்தைக்‌ கேட்டிலையோ! 


ஹறாமுக்‌ கிலக்காகுந்‌ தலைமைதனை 
கல்பால்‌ கருதாதே! கறாபென்‌ று கரண்‌ 
துறாபுள்‌ ஒடுங்குவோ மென்‌ றறிந்து 
தேரஷ துரமெல்லாம்‌ விட்டகல்வாய்‌! 


அம்பல ஆசை தனைவிடுவாய்‌ 

ஆயந்‌ தனக்கு குத்தகைக்கு நில்லாய்‌ 
துன்பு துரமெல்லாம்‌ விட்ட.கன்‌ று 
தீனை விருப்பமாய்த்‌ தேடிக்‌ கொள்வாய்‌ 


மனிதர்‌ தனக்குநீ வழக்குத்‌ தீராய்‌ 

மேன்மை யுலமாக்கள்‌ பால்‌ சாட்டுவாய்‌ 
சனத்தில்‌ மதர்வாகத்‌ திரியவேண்டாம்‌ 
தரைக்குள்‌ கிடப்பதை நினைத்துக்‌ கொள்வாய்‌ 


வெண்பா 
சற்று மிகுந்‌ தலைமை கருமம்தனை 
பிற்றாக செப்பி விளம்பியபின்‌ - பற்றான 
நாயன்‌ அருளால்‌ நவில்வேன்‌ துன்யாவுகப்பை 
தரயபடி கேளீர்‌ துணிந்து 


தொங்கல்‌ 
வான மழை கொண்டு வாடும்பயிர்‌ 
வளர்ந்து பசிந்துபின்‌ கருகித்தூளாய்‌ 
ஈனமாய்ப்‌ பறக்கும்‌ போலென்று 


பழிஹத்தை - கேவலத்தை 
அரறாபுள்‌ - மண்ணுக்குள்‌ 


இழிவா ந்‌ துன்யாவுக்‌ கிறைஉவமை 


கருபென்‌ று! - கெடுதியென்று 


பு வத ரு 


[தனு - அத: இட] 


18 


தானமாய்‌ சொன்னான்‌ குர்‌ஆனதில்‌ 
சங்கை நபி சொன்னா ரிவவுகப்பு 

ஊனமுள்ள பாவம்‌ அடங்கலுக்கும்‌ 
உரத்த தலையென்‌ று அறிந்தழகாய்‌ 


ஈஸா நபி சொன்னார்‌ யார்களுடன்‌ 

ஈன துன்யாமேல்‌ உகப்புதீனை 

வாசம்‌ கெடுத்தழி க்கும்‌ எனவே 
மறுமை தனை த்தேடி இதை இகழ்வாய்‌ 


உடமையால்‌ இந்த பதிசிறப்பு 

உண்டாம்‌ மறுமையில்‌ சிறப்பாவது 
உடையோன்‌ வணக்கத்தால்‌ என்றும்‌ நல்ல 
உமறு ரழியல்லாஹ்‌ அன்ஹு சொன்னார்‌ 


இந்தப்‌ பதி வாழ்க்கைதனை இகழ்ந்து 
இலங்கும்‌ ம இமையின்‌ வாழ்வுதனை 
நந்தும்‌ படிதேடி பகல்‌ இரவாய்‌ 
நாயன்‌ தனையஞ்சி அமல்புரிவாய்‌ 


வெண்பா 


துன்யா உகப்பைச்‌ சொல்லியபீன்‌ தோஷப்பயல்‌ 


அனியாய மானகிப்ர்‌ அம்ருதனை - இனிதாகச்‌ 


சொல்ல மன துவைத்தேன்‌ துய்யமுஸ்லீம்களெல்‌ 


நல்லபடி கேளீர்‌ நயந்து 
தொங்கல்‌ 


பெருமைக்‌ குணம்‌ வுள கல்புதனில்‌ 
பெரியோன்‌ முத்திரை போடுவானென்‌ 
றருமை குர்‌ஆனில்‌ பகரலுறறான்‌ 
ஆகா பெருமையை விடுவீர்களே! 


அமல்‌ - நற்செயல்‌ 


19 


கெட்ட பெருமைக்‌ காரருக்கு வீடு 
கீழா யெரிகின்‌ ற நரகமென்‌ றும்‌ 
தட்டாய்‌ யெழுவானம்‌ அமைத்த ஆதி 
சங்கையுள வேதமதனிற்‌ சொன்னான்‌ 


கடுகு மணி நிறை கிப்ருடையான்‌ 
கனகப்பதி சொர்க்கம்‌ புகுதானென்ன 
முடுகும்‌ மனிதரை ஆதரிக்கும்‌ 
முர்ஸல்‌ **நபிதயினார்‌'” மொழிந்தார்‌ 


வெண்பா 
பெருமை யெனும்‌ கிப்றை பேசியபின்‌ பேசுகிறேன்‌ 
ஒருவன்‌ முனிவான உஜ்பின்‌ குண த்தை-கருதியான 
செப்ப மன து வைத்தேன்‌ தீனோர்களெல்லாரும்‌ 
நட்பாகக்‌ கேளீர்‌ நயந்து 


தொங்கல்‌ 


தீங்குதனைச்‌ செய்து நன்மை யேன்‌ று 
தில்லால்‌ நினைத்தோர்கள்‌ செத்தாரென்று 
ஓங்கு “கூர்‌ஆனில்‌'? நபிதமக்கு 

உலகம்‌ அமைத்தாதி உரைத்தனனே 


கடிந்த புகழும்‌ தன்னை மதிப்பும்‌ 
ஹவாவும்‌ இம்மூன்‌ றும்‌ கெடுக்குமென்‌ று 
படிந்த குணமான முந்தஸலாம்‌ 

பகரும்‌ “நபியுல்லாஹ்‌”” பனுவல்‌ செய்தார்‌ 


தன்னை மதிப்பது எழுபதாண்டில்‌ 
சங்கையுள நனமைதனைப்‌ போக்கு மென்‌ 
றன்னை பிதா தன்னை ஹயாத்தாக்கின 
அரசர்‌ நபியுல்லாஹ்‌ அருளிச்‌ செய்தார்‌ 


ப்ரு - பெருமை... தில்ல லால்‌- உள்ளத்தால்‌ ஹவா - பேராசை 


20 

வெண்பா 
எனமிகுந்த “உஜ்பு”க்‌ குணத்திலுள்ள 
னம்‌ தனைச்‌ செப்பி இயம்புவேன்‌ - தீனை 
கெடுக்கும்‌ ரியாக்‌ குணத்தைக்கீர்த்தி முஸ்லீம்களெல்லாம்‌ 
அடுக்கவந்து கேளீர்‌அமர்‌ ந்து 

தொங்கல்‌ ர /] 

முகத்துக்‌ காய்த்‌ தொழும்‌ மனிதருக்கு | 

முனிவான ஒயில்‌ ஓடை யென்று 


அகத்துக்குள்‌ நினை வறியுகின்‌ ற 
ஆதி “குர்‌ஆனில்‌'” அருளிச்‌ செய்தான்‌! பூ 


| 
| 


கலித்துரை 
மனிதரை நாடி அமல்ச்செய்யும்‌ ஓதின வம்பருக்கு 
சணனியான 'ஜுப்புல்‌ ஹுஸ்னெனும்‌'ஓடையைத்‌ தங்கரித்து ॥ 
மனிவாய்‌ யிருக்கு தென உரைத்தார்‌ முர்சலுக்கரசர்‌ 
பனியா தம்‌ மக்களை மண்ணென்‌ றுகண்டு வணங்குவயே 


தொங்கல்‌ 
ஈனமுளரியா யெம்மாத்திரம்‌ 
இருக்கும்‌ அமல்தனை இறையோன்‌ கபூல்‌ 1 \ 
தானமாய்ச்‌ செய்யான்‌ என்று நபி . 
சாற்றினார்‌ ரியாக்‌ குணம்‌ விடுவாய்‌ | ந 


ஏற்றமுள இமாம்‌ கஸ்ஸாலியார்‌ 

இஹயா வுலுமித்தீன்‌ எனும்‌ கிதாபில்‌ 

போற்றலுள “அக்லாகுவையும்‌'” 

பொல்லாக குணத்தையும்‌ பேசிவந்தார்‌. 
--. நிறையும்‌ -— 


உஜ்பு - கர்வம்‌ ரியா - முகஸ்துதி அக்லாகு - நற்குணங்கள்‌ 


